ஐயப்பன்‌ சிந்து என்ற எனது நூல்‌ ஐயப்பனுடைய வரலாற்றையும்‌ 
தத்துவத்தையும்‌ சொல்லும்‌ வழிநடைச்சிந்து. 
ஐந்து பகுதிகளாக இங்கே வெளியிடுகிறேன்‌ 


ஐயப்பன்‌ சிந்து 


ஆரம்பம்‌ செய்யுமுன்‌ அங்குவந்து காப்பாற்றும்‌ 
ஈரமுள்ள ஐங்கரனே, என்னிறையே- சாரமிக்க 
ஐயப்பன்‌ சிந்தை அடியேனும்‌ பாடுதற்கு 
செய்யப்பா மேலும்‌ சிறப்பு. 


நூல்‌ 

சாமி சரணமைய்‌ யப்பா- ஐயன்‌ 

தாள்மலர்‌ நாளும்‌ நீ நெஞ்சில்‌ வையப்பா 
நாமம்‌ இதற்கிணை ஏது- இதில்‌ 

நம்பிக்கை வைத்தால்‌ விலகிடும்‌ தீ்து.(சாமி) 


திரைகடல்‌ மோதிடும்‌ நாடு- மலை 
திக்கை வளைக்கும்‌ மலையாள நாடு 
பரசுரா மர்தந்த நாடு-அதில்‌ 

பந்தளம்‌ என்னும்‌ ஒருசிறு நாடு 


பந்தள நாட்டுக்கு வேந்தன்‌-சிவ 

பக்தி கனிந்து விளங்கிய காந்தன்‌ 
முந்தையோர்‌ தம்நெறி பற்றி- நீதி 
முறையிலே ஆண்டனன்‌, எங்கணும்‌ வெற்றி! 


கள்ளம்‌ இலாதநல்‌ நெஞ்சம்‌-கொண்ட 
காவலன்‌ நாட்டிலே செல்வங்கள்‌ கொஞ்சும்‌ 
பிள்ளை இலாக்குறை ஒன்றே-மிகப்‌ 
பிய்த்தது மன்னவன்‌ நெஞ்சினில்‌ நின்றே 


காமக்‌ குரோதமே போக்கி -சிவ 
காமமே நெஞ்சில்‌ கனிந்திடத்‌ தேக்கி 
சாமியை வேண்டித்‌ தொழுதான்‌-ஒரு 
சந்ததி வேண்டிக்‌ கதறி அழுதான்‌.(சாமி) 


மன்னன்‌ கவலையைப்‌ போக்க-சிவன்‌ 
மாயன்‌ எடுத்தநல்‌ மோஹினி நோக்க 
மின்னல்‌ தெறித்தொளி சேர்க்க-ஒரு 
விந்தைக்‌ குழந்தை பிறந்தது காக்க. 


சின்னக்‌ குழந்தையைப்‌ பார்த்து-ஒளி 
சேர்க்கும்‌ மணியைக்‌ கழுத்தினில்‌ கோத்து 
மன்னன்‌ வரும்பாதை ஓரம்‌- காட்டில்‌ 
வைத்து மறைந்தனர்‌ தாம்வெகு தூரம்‌. 


காட்டுக்கு மன்னவன்‌ வந்தான்‌-அங்கே 
கண்ணைப்‌ பறிக்கும்‌ ஒளிகண்‌ டூவந்தான்‌ 
நாட்டுக்குச்‌ சந்ததி கண்டான்‌-சிவ 

நாதன்தன்‌ பாதம்‌ சிரமிசைக்‌ கொண்டான்‌.(சாமி) 


பிள்ளையைப்‌ பேணி வளர்த்தான்‌-அந்தப்‌ 
பிள்ளையின்‌ லீலைகள்‌ கண்டு களித்தான்‌ 
கொள்ளை வளம்சேர லாச்சு -நாட்டில்‌ 
கோலாகல மன்றி வேறில்லை யாச்சு. 
அரசிக்கோர்‌ பையன்‌ பிறந்தான்‌- ஐயன்‌ 
அண்ணனாய்த்‌ தம்பிமேல்‌ அன்பிற்‌ சிறந்தான்‌ 
அரண்மனை எங்கும்‌ கொண்டாட்டம்‌-அந்த 


அரசனுக்‌ கெப்போதும்‌ ஐயன்மேல்‌ நாட்டம்‌ 


நல்ல குருவிடம்‌ சேர்த்தான்‌-கல்வி 


நாடி மணிகண்டன்‌ கற்பதைப்‌ பார்த்தான்‌ 
சொல்லாமல்‌ யாவும்‌ புரியும்‌-அவன்‌ 
சொல்வதில்‌ ஏதேதோ அர்த்தம்‌ விரியும்‌. 


குருவுக்கு யாதுகா ணிக்கை- அவன்‌ 
குழந்தையாம்‌ ஊமைக்குத்‌ தந்தனன்‌ வாக்கை. 
பரிவின்‌ உருவமாய்‌ வாழ்ந்தான்‌-அந்தப்‌ 
பரமனின்‌ பிள்ளை பணிவுக்குத்‌ தாழ்ந்தான்‌.(சாமி) 


உள்ளத்தில்‌ எங்கும்‌ நமைச்சல்‌ -கொண்டு 
ஊறு விளைக்கக்‌ துடித்தான்‌ அமைச்சன்‌ 
கள்ளம்‌ அவன்‌ விடும்‌ மூச்சு-அவன்‌ 
கண்களில்‌ எப்போதும்‌ தீமையின்‌ வீச்சு. 


ஐயன்‌ வயதோர்‌ ஈராறு-யிந்த 
ஆட்சியைத்‌ தந்து விடுவதே பேறு 
செய்யும்‌ செயலிது வென்றே-அந்தத்‌ 
தேசத்து மன்னன்‌ நினைத்தனன்‌ நன்றே 


அமைச்சன்‌ உளத்தில்‌ கொதித்தான்‌-அந்த 
அரசியின்‌ நெஞ்சிலே நஞ்சை விதைத்தான்‌ 
அமைதி குலைத்திட வேண்டி-அந்த 
அம்மையின்‌ உள்ளம்‌ கலைத்தனன்‌ தூண்டி. 
எங்கோ கிடந்தவோர்‌ பிள்ளை-அரசு 

ஏற்றிட நாடதும்‌ போகுதே கொள்ளை 
தங்கள்‌ பையன்‌ என்ன ஆவான்‌- இங்கே 
தாங்கள்‌ இருந்தும்‌அடிமையாய்ப்‌ போவான்‌ 


என்றந்த மந்திரி சொல்ல-உள்ளத்து 
ஏற்றிய வார்த்தைகள்‌ நஞ்செனக்‌ கொல்ல 
இன்றே அதனைத்‌ தடுப்பேன்‌-என்றன்‌ 
இராஜராஜன்‌ கையில்‌ ஆட்சி கொடுப்பேன்‌ 


மந்திரி உன்றனைப்‌ போலே-நல்ல 
மதியூுடையார்‌ இல்லை இந்த மண்மேலே 
தந்திரம்‌ ந்சொல்க என்றாள்‌-அந்தச்‌ 

சண்டாளன்‌ சொன்னதைத்‌ தான்கேட்டூ நின்றாள்‌ 


தலைவலி என்றே துடித்தாள்‌-அவன்‌ 
சாற்றிய வண்ணமே ராணி நடித்தாள்‌ 
புலிப்பால்‌ மருந்தாகும்‌ வேறு-ஏது 

போட்டாலும்‌ தீராது பொல்லாத ஊறு 


என்று மருத்துவர்‌ சொல்ல-ராணி 

ஏற்ற தலைவலி மேன்மேலும்‌ கொல்ல 
மன்னவன்‌ நெஞ்சம்‌ பதைத்தான்‌-தெய்வ 
மலரடி போற்றி மனத்துள்‌ துதித்தான்‌ 


பந்தளத்‌ தில்பாதிப்‌ பாகம்‌-புலிப்‌ 

பாலைக்‌ கொணரர்ந்திடில்‌ நல்கிட லாகும்‌ 
தந்தனன்‌ வாக்கினை என்றே-மன்னன்‌ 
சாற்றப்‌ பறந்தது செய்தியும்‌ அன்றே! 


புலிப்பால்‌ கொணர்ந்திடப்‌ போவார்‌-காட்டுப்‌ 
பொல்லாப்‌ புலிக்கு விருந்தாகிச்‌ சாவார்‌ 
மலைப்பாலே போவோரும்‌ இல்லை-அந்த 
மாயம்செய்‌ ராணியால்‌ மேன்மேலும்‌ தொல்லை. 


ஐயன்‌ மணிகண்டன்‌ வந்தான்‌-அந்த 
அரசனின்‌ காலில்‌ விழுந்து பணிந்தான்‌ 
மெய்யுற வாரி யணைத்து -அந்த 
வேந்தனும்‌ மைந்தனை உச்சி முகர்ந்தான்‌ 


"மன்னா வரம்‌ ஒன்று வேண்டும்‌'-என்ற 


மைந்தனின்‌ வார்த்தைகள்‌ ஆவலைத்‌ தூண்டும்‌ 
"என்ன வரம்‌ வேண்டும்‌ சொல்வாய்‌" - இதோ 
இப்பொழுதே தந்தேன்‌ சத்தியம்‌ வெல்வாய்‌" 
என்றந்த மன்னவன்‌ சொல்ல-ஐயன்‌ 

ஏற்றிய புன்னகை நெஞ்சத்தை வெல்ல 
மன்னன்‌ மகிழ்வுற்று நின்றான்‌-ஐயன்‌ 
"வனத்திடைச்‌ சென்று வருவேன்நான்‌"என்றான்‌ 


பட்டுப்‌ படபடீர்‌ என்றே-இந்தப்‌ 

பாரில்‌ அனைத்தும்‌ வெடித்திட லாச்சு 
முட்டிற்று மோதிற்று வானம்‌- அந்த 
மோதல்‌ இடிப்பில்‌ பிளந்தது கானம்‌ 


வெள்ளம்‌ விரைந்திட லாச்சு-மாரி 
வீறிட வீதிகள்‌ ஆறிட லாச்சு 
பள்ளங்கள்‌ மேடுற லாச்சு-அந்தப்‌ 
பந்தள ராஜா தனை மறந்தாச்சு. 


பாகம்‌ -3 


மன்னன்‌ மயங்கி விழுந்தான்‌.- பின்னர்‌ 
மயக்கம்‌ தெளிந்து வருந்தி எழுந்தான்‌ 
"என்மக னேமணி கண்டா: நீ 

ஏகினால்‌ ஆவி தரிப்பதும்‌ உண்டா? 


காட்டில்‌ கடும்புலி உண்டு-தீய 

கரடி சிறுத்தையும்‌ சிங்கமும்‌ உண்டு 
மாட்டேன்‌ அனுப்பிட மாட்டேன்‌"-என்று 
வருந்தி பலப்பல சொன்னனன்‌ மன்னன்‌ (சாமி) 


"சத்தியம்‌ செய்ததன்‌ பின்னே- ன்னும்‌ 
சங்கடப்‌ பட்டு வருந்துதல்‌ என்னே? 


உத்தரவு வேண்டும்‌ அப்பா- நான்‌ 
ஒன்றும்‌ அறியாதான்‌ என்ற நினைப்பா?" 


மைந்தனும்‌ இவ்வாறு சொல்ல-அந்த 
மன்னவன்‌ நெஞ்சைப்‌ பிளந்திடர்‌ கொல்லத்‌ 
தந்தனன்‌ இவ்வரம்‌ என்றே-சொல்லிச்‌ 
சத்தியம்‌ காத்தனன்‌ மன்னவன்‌ நன்றே! 


வேறு துணையேதும்‌ இன்றி- 

இங்கேமேவித்‌ தொடர்ந்த நினைப்பிலே ஒன்றி 

வீறு நடைபோட்டான்‌ ஐயன்‌-த்‌ 

வினையெலாம்‌ போக்க விரைந்திடும்‌ மெய்யன்‌(சாமி) 


ஐயன்‌ வரவினைக்‌ கண்டு -தேவர்‌ 
ஆறுதல்‌ பெற்றார்‌ களிமிகக்‌ கொண்டு 
உய்யும்‌ வழிகண்டோம்‌ என்றே- விரைந்து 
ஓடோடி வந்தனர்‌ காட்டிடை அன்றே! 


கண்டவர்‌ அஞ்சியே பட-அந்தக்‌ 

காட்டில்‌ மகிஷி தலைவிரித்‌ தாட 
திண்தோள்‌ மணிகண்டன்‌ பார்த்தான்‌-அந்தத்‌ 
தீய மகிஷியின்‌ கொம்பில்கை சேர்த்தான்‌. 


கொம்பை அழுத்திப்‌ பிடித்தான்‌- முன்‌ 
குதித்துக்‌ கூத்தாடிய காலை ஒடித்தான்‌ 
கொம்பை விடாப்‌ பிடியாலே-அவள்‌ 
கொட்டம்‌ ஒடுங்கி விழுந்தாள்மண்‌ மேலே 


குன்றாய்த்‌ தரையில்‌ கிடந்தாள்‌-அந்தக்‌ 
கோலத்தில்‌ முன்வினைப்‌ பாவம்‌ கடந்தாள்‌ 
குன்றை அழுந்த மிதித்தான்‌- அதில்‌ 
கூத்தாடிக்‌ கூத்தாடி ஐயன்‌ குதித்தான்‌(சாமி) 


தான தனதன தத்தோம்‌-தன 

தந்தன தான தனன தனத்தோம்‌ 
கானம்‌ இசைத்தனர்‌ தேவர்‌-அதைக்‌ 
கண்டு களித்தனன்‌ நண்பனாம்‌ வாவர்‌ 


சாப விமோசனம்‌ பெற்று-உடன்‌ 
சரணமென்‌ றையனின்‌ தாளிணை யுற்று 
தாபம்‌ தகித்திட நின்றாள்‌-"ஐயா 
சாமி எனை மணம்‌ கொள்ளுக”" என்றாள்‌. 


"பெண்ணேநான்‌ இவ்வவதாரம்‌ -தன்னில்‌ 
பிரம்மச்சர்‌ யம்காப்பேன்‌ கொண்டிடேன்‌ தாரம்‌ 
மண்ணில்‌ சில செயல்‌ உண்டு-பின்‌ 
வருவேன்நான்‌ இவ்விடம்‌ கோயிலைக்‌ கொண்டு” 


என்று மணிகண்டன்‌ சொல்ல-உள்ளே 
ஏறிய தாபம்‌ அவள்நெஞ்சைக்‌ கொல்ல 
என்ன வழியெனக்‌ கென்றே-கேட்ட 
ஏந்திழைக்கோர்‌ வழி செய்தனன்‌ அன்றே! 


கன்னி ஐயப்பன்மார்‌ யாரும்‌-எனைக்‌ 
காணவாரா ஆண்டில்‌ நின்‌ குறை தீரும்‌ 
என்னை வணங்க வருவார்‌ - இனி 
உன்னையும்‌ போற்றியுன்‌ ஆசி பெறுவார்‌' 


என்றான்‌ மணிகண்டன்‌ அய்யன்‌ - நம்‌ 
இன்னலைப்‌ போக்க எழுந்திட்ட மெய்யன்‌ 


வென்றவன்‌ தன்புகழ்‌ பாடி-மேலே 
விண்ணவர்‌ ஆர்த்தனர்‌ கூடினர்‌ ஆடி. 
வந்தனம்‌ வந்தனம்‌ என்றே- அந்த 


வானோர்‌ புலிகளாய்‌ மாறினர்‌ நன்றே! 


இந்திரன்‌ தாய்ப்புலி யானான்‌- அதில்‌ 

ஏறிக்கொண் டையனும்‌ நாட்டிடைப்‌ போனான்‌(சாமி) 
கொல்லும்‌ புலியதன்‌ மீது- ஐயன்‌ 

கோலாகலமாக வந்திடும்‌ போது 


பொல்லாத மந்திரி பார்த்தான்‌ - அவன்‌ 
புத்தி தடுமாறித்‌ தன்‌ உளம்‌ வேர்த்தான்‌. 
தலைவலி போய்விட்ட தென்று-ராணி 
சத்தியம்‌ செய்தனள்‌ மன்னன்முன்‌ நின்று 


வெலவெலத்து வீதி மக்கள்‌-இந்த 

விந்தைச்‌ சவாரியை வேடிக்கை பார்த்தார்‌. 
மன்னவன்‌ பூடோடி வந்தான்‌-தன்‌ 
மைந்தனின்‌ வீரத்தைக்‌ கண்டான்‌ உவந்தான்‌ 


"என்ன தவம்‌ செய்துவிட்டேன்‌- மைந்தா 
என்‌ குல தெய்வமே நீ கண்டுவிட்டேன்‌" 
என்று பலப்பல சொல்லி - இன்னும்‌ 
ஏதேதோ சொல்லிப்‌ பிதற்றிடும்‌ போது 


சின்னக்‌ குறுமுனி வந்தார்‌-இந்தத்‌ 
தெய்வம்‌ பிறந்த வரலாறு தந்தார்‌(சாமி) 
மன்னவன்‌ காலில்‌ விழுந்தான்‌. என்னை 
மன்னிக்க வேண்டும்நீ என்று தொழுதான்‌ 
மன்னவன்‌ தன்னைத்‌ தடுத்து- ஐயன்‌ 
"மண்னுலகத்‌ தந்‌ைத வாழ்த்துக" என்றான்‌ 
வந்த பணியை முடித்தேன்‌-சபரி 


மலையினில்‌ வாழ முடிவை எடுத்தேன்‌ 
எந்த இடர்வந்த போதும்‌- நாடி 


இங்கே வருவோரைக்‌ காப்பேன்‌எப்‌ போதும்‌ 


ஆகமம்‌ கூறிய வண்ணம்‌ -அங்கே 
ஆலயம்‌ ஒன்றை எழுப்புக முன்னம்‌ 
யோக நிலையிலென்‌ தோற்றம்‌-என்றான்‌ 
ஓங்கும்‌ மலைக்கு மிகுந்ததே ஏற்றம்‌ 


ஆலயம்‌ கட்டி முடித்தார்‌. அதில்‌ 

ஐயன்‌ புகுந்துநற்‌ காட்சி கொடுத்தார்‌ 

ஆலயம்‌ நாடியே செல்வார்‌-அந்த 

ஐயன்‌ அருளினால்‌ யாவையும்‌ வெல்வார்‌.(சமி) 


ஐயப்பன்‌ சிந்து-5 


காமக்‌ குரோதம்‌ விடுத்து-நல்ல 
கருப்பு நீலம்‌ காவி அங்கி உடுத்து 
நாமம்‌ தினந்தினம்‌ கூவி-கோயில்‌ 
நாடுவார்‌ வாழுவார்‌ இன்பமே மேவி 


ஒருமுடி சத்தியம்‌ காக்க-பின்னும்‌ 

ஒருமுடி சூழ்வினைப்‌ பாசங்கள்‌ நீக்க 
இருமுடிதாங்கியே செல்வார்‌-வாழ்வில்‌ 
ஏற்படும்‌ இன்னல்கள்‌ யாவையும்‌ வெல்வார்‌ 


ஜாதி மத பேதமில்லை-பதம்‌ 

சார்ந்தவர்க்‌ கில்லை வீண்‌ தத்துவத்‌ தொல்லை 
நீதி நேர்‌ மைக்கையன்‌ எல்லை-இதை 
நெஞ்சிடைக்‌ கொண்டாலே வேறேது தொல்லை? 


மூவாறு தத்துவம்‌ கூட்டி-மேலே 
முந்தும்‌ படிதாண்டத்‌ தன்னுருக்‌ காட்டி 
காவாவா என்றிடும்‌ முன்னே-ப்‌ 


காத்திடும்‌ ஐயனின்‌ நல்லருள்‌ என்னே! 


சத்தியமே ஐயன்‌ வேதம்‌-எழும்‌ 
சாமி சரணம்‌ எனுமரும்‌ நாதம்‌ 
முத்திரையாய்‌ நமைக்‌ காக்கும்‌-அந்த 
மூலச்‌ சுருதியில்‌ நம்முளம்‌ சேர்க்கும்‌ 


ஐந்து புலன்கள்‌ அடக்கி-எழும்‌ 
அட்டராகங்களின்‌ கொட்டம்‌ ஒடுக்கி 
சிந்தையை நிர்க்குணமாகி-ஜயன்‌ 
தெய்வத்‌ திருவில்‌ கலந்திடத்‌ தேக்கி 


பெற்றிடும்‌ நல்லருட்‌ பேறு-மாயப்‌ 
பித்தந்‌ தெளிந்திடச்‌ செய்திடும்‌ சாறு 
கற்றார்‌ கல்லாதவர்‌ யாரும்‌-ஜயன்‌ 
காலடி பற்றக்‌ கவலைகள்‌ தீரும்‌ 


காந்த மலைப்‌ பெருஞ்ஜோதி-ஐயன்‌ 

காட்டிய வாழ்க்கையே மாபெரும்‌ நீதி 
மாந்தருக்குள்‌ வந்த தெய்வம்‌-அடி 

வாழ்த்தி வணங்கிநம்‌ வாழ்க்கையில்‌ உய்வம்‌ 


வாழ்க மணிகண்டன்‌ வாழ்க-பதம்‌ 
வாழ்த்தி வணங்கும்‌ அடியவர்‌ வாழ்க 
சூழ்க நலமெல்லாம்‌ சூழ்க- ஐயன்‌ 
ஜோதி அகத்தொளி சேர்ந்திடச்‌ சூழ்க! 


